GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 2 .40 Paise . 


TAM 


. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ADRE 


ZGOVERN 


WHERE 


NADU 


52 


HALONE 


PUBLISHED BY AUTHORITY 


LONE TRI 


RIUMPH 


No. 18 ] 


CHENNAI, WEDNESDAY , MAY 6 , 2015 
Chithirai 23, Manmadha , Thiruvalluvar Aandu – 2046 


Part 11Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


HEALTH AND FAMILY WELFARE 

DEPARTMENT — Cont. 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 
Tamil Nadu Forest Act : 
Declaration of Alamarathupatti, Forest Block | 

in Mettur Taluk, Salem District as Reserved 
Forest and Appointment of Tahsildar , 
Attur as Ex -Officio to be the Forest Settlement 

Officer .. .. 
Appointment of District Forest Officer, Salem as 

Ex -Officio to attend the Inquiry 
Appointment of Personal Assistant (General) to 

the Collector, Salem District as Ex-officio to 
hear the Appeals 


332 


332 


Tamil Nadu Anatomy Act 
Declaration of the Asan Memorial Dental College 

and Hospital, Asan Nagar, Orgadam Road , 
Keerapakkam Village, Chengalpattu to be a 
Teaching Medical Institution .. 

333 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
தொழிற் தகராறுகள் சட்டம் : 
Disputes between Workmen and Managements 

referred to : 
Industrial Tribunal for Adjudication . . .. 334 -335 
Labour Courts for Adjudication 

.. 335 -336 
வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 
ஆரணி நகராட்சி - வணிகப்பகுதியாக அறிவித்து 
9460600 . . 

. 

336 


332 


HEALTH AND FAMILY WELFARE 

DEPARTMENT 
Acquisition of Lands : 


Withdrawal Notification . 


.. 


332 -333 


D .T.P. — 11-2 ( 18 ) — 1 


[ 331 ] 


332 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part I Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


South .- Thence the boundary turns generally towards 
west and runs along the southern boundary of Survey Field 
Number 745 of same village and reaches the tri- junction 
point of Survey Field Numbers 745 / 1A , 745 of same Village 
and Pachapalamalai Reserved Forest boundary . 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 

Notifications under the Tamil Nadu Forest Act. 
Declaration of Alamarathupatti, Forest Block 1 in Mettur 

Taluk , Salem District as Reserved Forest and 
Appointment of Tahsildar, Attur as Ex -Officio to be the 
Forest Settlement Officer under the Act. 
[G . O . Ms. No . 35 , Environment and Forests (FR - 14 ) 

11th March 2015 , Maasi 27 , Jaya , 

Thiruvalluvar Aandu - 2046 . ] 


West.- Thence , the boundary turns generally towards north 
and runs along the eastern boundary of Pachapalamalai 
Reserved Forest till it reaches the starting point. 


Appointment of District Forest Officer, Salem as Ex -Officio 

to attend the Inquiry under the Act. 
[G . O . Ms. No. 35 , Environment and Forests (FR - 14 ) 

11th March 2015 , Maasi 27, Jaya , 

Thiruvalluvar Aandu - 2046.] 


No. II ( 2 )/EF / 209/ 2015 . — In exercise of the powers conferred 
by Section 4 of the Tamil Nadu Forest Act, 1882 (Tamil Nadu 
Act V of 1882 ), the Governor of Tamil Nadu hereby declares 
that it is proposed to Constitute the land the situation and 
limits of which are specified in the schedule below as a 
reserved forest and appoints the Thasildar (Forest Settlement), 
Attur to be the Forest Settlement Officer, to exercise the 
powers under clause (c ) of the said section . 


No. II(2 )/EF /210 / 2015 . - In exercise of the powers conferred 
by the last paragraph of Section 4 of Tamil Nadu Forest 
Act, 1882 ( Tamil Nadu Act V of 1882 ), the Governor of 
Tamil Nadu hereby appoints the District Forest Officer, Salem 
Division , Salem Ex- officio , to attend on behalf of the 
Government at the inquiry prescribed under Chapter II of the 
said Act, in resepct of the lands proposed to be constituted 
as a reserved forest as Alamarathupatti Forest Block -l. 


Appointment of Personal Assistant (General) to the 

Collector, Salem District as Ex - officio to hear the 
Appeals under the Act. 


THE SCHEDULE 
1. Name of the District : Salem 
2 . Name of the Taluk : Mettur 
3. Number and name of : Number 6 , Alamarathupatti 

the Village. 
4 . Survey Field Numbers : 743 /1 1.91.0 Hectares 

743/ 2 2 .72 .5 Hectares 
744 / 1 1 . 90 . 0 Hectares 
744/ 2 

3 .58 .0 Hectares 
745 / 1A 4 .88 .0 Hectares 

Total – 14 .99 .5 Hectares 
5 . Name of the Forest : Alamarathupatti Forest 
Block 

Block - 1 
6 . Area of the Forest Block : 14 .99.5 Hectares. 


[G . O . Ms. No . 35 , Environment and Forests (FR - 14 ), 

11th March 2015 , Maasi 27, Jaya , 

Thiruvalluvar Aandu - 2046 .] 


No . II (2 )/ EF /211/2015 . — In exercise of the powers conferred 
by Section 14 of the Tamil Nadu Forest Act, 1882 
( Tamil Nadu Act V of 1882), the Governor of Tamil Nadu 
hereby appoints the Personal Assistant (General) to the 
Collector of Salem , Salem District, Salem Ex-officio , to hear 
the appeal if any from the orders passed under Sections 11, 
12 and 13 of the said Act, in respect of the lands proposed 
to be constituted as a reserved forest as Alamarathupatti 
Forest Block -I. 


BOUNDARIES 


HANS RAJ VERMA, 
Principal Secretary to Government. 


North .- The boundary starting the tri-junction point of 
Survey Field Numbers 71, 744 / 1 of Number 6 , 
Alamarathupatti Village and eastern boundary of existing 
Pachapalamalai Reserved Forest the boundary runs generally 
towards east along the southern boundary of Survey Field 
Numbers 71 and 72 till it reaches of junction point Survey 
Field Numbers 743 /2 , 72 , 73 and 743/ 3 of all Number 6 , 
Alamarathupatti Village . 


HEALTH AND FAMILY WELFARE DEPARTMENT 

Acquisition of Lands 
Withdrawal Notification . 


East.- Thence , the boundary turns generally towards south 
and runs along the western boundary of Survey Field Number 
743/ 3 of Number 6 , Alamarathupatti Village and reaches the 
tri- junction point of Survey Field Numbers 743 /2 , 743 / 3 and 
746 then runs generally towards western side along the 
northern boundary of Survey Field Number 746 and 
runs towards southern side along the western boundary of 
survey field Numbers 746 and 745 /2 of same Village and 
reaches the tri- junction point of Survey Field Numbers 745 , 
745/ 1A and 745 / 2 of the same Village . 


[G . O . Ms. No. 38 , Health and Family Welfare (F1) , 

11th February 2015 , Thai 28 , Jaya , 

Thiruvalluvar Aandu - 2046 .] 
No. II (2)/HFW /212/2015 . — Under sub -seciton ( 1) of Section 48 
of the Land Acquisition Act, 1894 (Central Act 1 of 1894 ), 
the Governor of Tamil Nadu hereby withdraws from acquisition 
of the lands specified in the Welfare Department Notification 
No . 11 ( 2 ) /HF /4011788 was published at page 2 of 
Part-Il Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated the 13th July 1988 and the Health , Indian Medicine 
and Homoeopathy and Family Welfare DepartmentNotification 
No. II (2 ) HIHF/4229 (g )/89 was published at pages 1- 2 of 


745/ 1As the trijumpers 746 am 


May 6 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


333 


Part 11 — Section 2 of the Tamil Nadu Government 
Gazette Extraordinary , dated the 28th July 1989 under 
sub - section ( 1) of Section 4 and Section 6 of the said Act , 
respectively of the said Act approved in G . O .(Ms.) No. 1333 
Health Indian Medicine Homoeopathy and Family Welfare 
Department, dated 28 - 07 - 1989 in the Tamil Nadu Government 
Gazette Extraordinary 28 -07 - 1989 Published in Part- Il Section 
2 , pages 1- 2 as being needed for a public purpose , to wit , 
for the expansion of unit of Tuberculosis Research Centre 
by Indian Council of MedicalResearch , Chennai for expansion 
of Unit of Indian Council of Medical Research Government 
T. B . Centre in Perumbakkam Village , Thiruvallur Taluk , 
Thiruvallur District. 


Government, Dry, S.No. 23 /1, belonging to Salammal, 
bounded on the north by S .No . 38 /2 , east by S .Nos . 22 / 1, 
22/2 , 24 , 27 , 28 /1, 28 /2 and 28 /3, south by S .No. 23/2 and 
west by S .Nos. 11 – 1. 35 .5 hectare . 

Government, Dry, S .No. 24 , belonging to Sarojammal, 
bounded on the north by S.No. 38 /1, east by S .No . 25 , 
south by S .Nos. 26 / 1 and 27 , west by S .No. 23 / 1 — 0 . 36 .5 
hectare . 


Government, Dry , S .No. 27 , belonging to Sarojammal, 
bounded on the north by S .No. 24 , east by S . Nos. 26 / 1 
and 2A , south by S .No . 28 / 1 and west by 
S .No. 23 / 1 — 0 . 22 .5 hectare . 


THE SCHEDULE 


Thiruvallur District and Taluk,No. 56 , Perumbakkam Village 


Government, Dry , S .No. 28 /1, belonging to Sarojammal, 
bounded on the north by S .Nos . 26 /2A , 2B and 27 , east by 
S .No . 29 , south by S .No . 28 / 2 and west by 
S.No . 23/1 — 0.25.0 hectare . 


S. Minded on the Wet, si 


Government, Wet, S .No. 25 , belonging to Sarojammal 
bounded on the north by S .Nos . 37 /2 and 38 / 1, east by 
S .Nos . 30 and 31, south by S .No . 26 /1 and west by 
S .No. 24 - 0 . 22 .5 hectare . 


Government, Dry , S .No. 28 /2 , belonging to Krishna Pillai 
and Subramania Pillai, bounded on the north by 
S .No. 28 / 1, east by S .No . 29, south by S .No. 28 /3 and west 
by S .No. 23 /1 — 0 . 35 .0 hectare . 


Government, Wet, S .No. 26 / 1, belonging to Sarojammal 
bounded on the north by S .Nos . 24 and 25 , east by 
S .No. 30 , south by S .Nos. 26 /2A , 26 / 2B and west by 
S .No . 27 – 0 . 27 .0 hectare . 


Government, Dry, S .No. 28/3 , belonging to Krishna Pillai, 
bounded on the north by S .Nos . 28 / 2 , east by S .No. 29 , 
south by S .No. 22 / 1 and west by S .No. 23 /1 — 0 . 16 .0 hectare . 


Government, Wet , S .No. 26 /2A , belonging to Sarojammal 
bounded on the north by S .No. 26 / 1 , east by S .No. 26 /2B , 
south by S .No. 28 /1 , west by S .No . 27 – 0 . 11. 5 hectare . 


Government, Dry , S .No. 38 /2 , belonging to Salammal, 
bounded on the north and east by S .No. 38 /1 , south by 
S .No. 23/ 1 and west by S.Nos . 1140.35 .0 hectare . 


Total — 4 .69.0 Hectares or 11.59 Acres . 


Government, Wet, S .No. 26 / 2B , belonging to Sarojammal 
bounded on the north by S .No . 26 / 1 , east by S .No . 30 , 
south by S.No. 28 / 1, west by S .No. 28 /2A — 0 .41.0 hectare . 


Government, Wet, S .No . 35 , belonging to Krishna Pillai, 
bounded on the north by S .Nos . 39 , 40 / 1, 40 /2 and 41, 
east by S .No . 34 , south by S .No. 36 / 1 and west by 
S .No. 38 / 1 — 0 . 12 .5 hectare . 


Declaration of the Asan Memorial Dental College and 

Hospital Asan Nagar, Oragadam Road , Keerapakkam 
Village, Chengalpattu To be a Teaching Medical 
Institution Under the Tamil Nadu Anatomy Act. 


Government, Wet, S.No . 36/ 1, belonging to Sorojammal 
bounded on the north by S .No. 35 , east by S .Nos . 34 and 
32 , south by S .No. 36 /2 and west by S.No. 38 — 0 . 11.0 
hectare . 


[G . O . (3D ) No . 39 , Health and Famil Welfare (21) 

13th April 2015 , Punguni 30 , Jaya , Thiruvalluvar 
Aandu - 2046 .] 


Government, Wet, S .No . 37 / 1 , belonging to 
K . V . Subramanian , bounded on the north by S .No. 36 / 2 , 
east by S .No. 32 , south by S .No. 37 / 2 and west by 
S .No. 38 / 1 — 0 . 09 .5 hectare . 


No. 11( 2 )/HFW /213 /2015 . — Under clause ( e ) of Section 2 
of the Tamil na 
of the Tamil nadu Anatomy act, 1951 ( Tamil Nadu Act, XVIII 
of 1951), the Governor of Tamil Nadu hereby declares the 
Asan Memorial Dental College and Hospital, Asan Nagar, 
Oragadam Road , Keerapakkam Village , Chengalpattu to be 
a Teaching Medical Institution for the purposes of that Act. 


Government, Wet, S .No. 37 /2 , belonging to 
Padmavathiammal, bounded on the north by S .No . 37 /1 , east 
by s No . 32 . south by S .Nos . 25 and 31 and west by 
S .No. 38 /1 — 0 . 12 .0 hectare . 


Government, Dry , S .No . 22 / 1 , belonging to Krishna Pillai, 
bounded on the north by S .No. 28 / 3 , east by S .Nos . 16 and 
29 , south by S .Nos. 21 and 22 / 2 and west by 
S .Nos . 22 /2 and 23 / 1 — 0 .43 .5 hectare . 


J. RADHAKRISHNAN , 
Secretary to Government. 


334 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || _ Sec . 2 


55 . எம் . கே . சுப்பிரமணி 
56 . கே . எம் . ராமலிங்கம் 
57 . எம் . குமார் 
58 . பி . பொன்னுசாமி 


59 . எஸ் . சந்திரன் 


தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை 

17 . ஏ . சேகர் 
Disputes between workmen and Managements referred 18 . எம் . ஆனந்தன் 
to Industrial Tribunal for Adjudication . 

19 . எம் . பிரபாகரன் 
திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை லிட் , 

20 . பி . வீரராகவன் 
கேத்தாண்டப்பட்டி , வேலூர் மாவட்டம் . 

21 . எல் . கிருஷ்ண ன் 
[ அரசாணை ( டி ) எண் . 125 , தொழிலாளர் மற்றும் 

22 . வி . ராமகிருஷ்ண 
வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை , 31 மார்ச் 2015 , 

ன் 
பங்குனி 17 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 23 . கே . கோவிந்தசாமி 
No . II (2)/ LE /214/2015 . - சென்னை உயர்நீதிமன்ற W . P . எண் . 24. பி . சான்பாட்சா 
33339/2013 - ல் 29 - 01 - 2015 - ஆம் நாளிட்ட தீர்ப்பாணையில் , வேலூர் 
தொழிலாளர் அலுவலரிட மிருந்து வரப்பெற்ற 18 - 12 - 2012 நாளிட்ட 

25 . கே . லோகநாதன் 
373/ 2012 ஆம் எண்ணுள்ள கடித சமரச முறிவறிக்கையின் மீது 

26 . சி . செல்வராஜ் 
6 வார காலத்திற்குள் ஆணைகள் பிறப்பிக்கப்பட வேண்டுமென 
தெரிவிக்கப்பட்டுள்ளது . 

27 . டி . பெருமாள் 
தொழிலாளர் ஆணையரிடமிருந்து வரப்பெற்ற 19 - 3 - 2015 28 . எம் . ஆஞ்சிநேயன் 
நாளிட்ட ப4/ 26092 /2013 - ஆம் எண் கடித பரிந்துரையின்படி இந்த 
ஆணையின் இணைப்பில் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக 

29. ஜி . தேவராஜ் 
வேலூர் மாவட்டம் , திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை லிட் , 30 . பி . செல்வம் 
கேத்தாண்டப்பட்டி என்ற நிர்வாகத்திற்கும் , வேலூர் மாவட்டம் , 
என் .எம் . ஆர் . எம்ப்ளாயீஸ் யூனியன் , கேத்தாண்டப்பட்டி என்ற தொழிற் 31 . எம் . ராமலிங்கம் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

32 . சி . தசரதன் 
கருதுவதாலும் , 

33 . எம் . ரகுநாதன் 
மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 34 . ஏ . முனிரத்தினம் 
அவர்கள் கருதுவதாலும் , 

35 . டி . நடராஜன் 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 36 . எஸ் . கோவிந்தராஜ் 
சட்டம் ( XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 37 . எம் . சரவணன் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

38 . எம் . ரவிச்சந்திரன் 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

39 . ஆர் . சங்கர் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 40 . எஸ் . உலகராஜ் 
10 2 (ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

41 . கே . சிவஞானம் 
சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

42 . டி . இளஞ்சேகரன் 
இணைப்பு 

43 . கே . பெருமாள் 
எழுவினா 

44 . எம் . பெருமாள் 
கீழ்க்கண்ட 149 தினக்கூலி தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த 45 . ஜி . வெங்கடேசன் 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆமெனில் , எந்த அடிப்படையில் நிரந்தரம் 46 . எஸ் . கிருஷணசாமி 
செய்ய வேண்டும் ? உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

47 . ஆர் . சம்பத் 
1 . சி . மணி 9 . சி . முருகன் 

48 . எம் . சதானந்தம் 
2 . ஜி . சுந்தரமூர்த்தி 10 . எஸ் . மகேந்திரன் 

49 . எஸ் . ஆர் . மணி 
ஜி . பழனி 11 . பி . குப்பன் 

50. கே .பி . சாம்ராஜ் 
4 . ஜி . சிவன் 12 . எஸ் . ராஜேந்திரன் 

51 . ஜி . சுந்தரமூர்த்தி 
5 . பி . தண்டபாணி 13 . கே . கருணாகரன் 

52 . இ . முனுசாமி 
6 . கே . திருமால் 14 . ஆர் . எல்லப்பன் 

53 . வி . ராஜா 
7 . எம் . முருகன் 15 . எஸ் . ராதாகிருஷ்ணன் 

54 . ஆர் . சின்னத்தம்பி 
8 . பி . பெருமாள் 

16 . ஜி . சம்பத் 


60 . பெ . ரவி 
61 . கே . மணி 
62 . என் . செல்வராஜ் 
63 . ஏ . மொய்தீன் 
64 . வி . சௌந்திரம் 
65 . சி . ஆர் . திருப்பதி 
66 . ஏ . திருப்பதி 
67 . வி . ராமசாமி 
68 . வி . மேகராஜ் 
69 . சி . செல்வராஜ் 
70 . எம் . வெங்கடேசன் 
71 . ஜி . குமரேசன் 
72 . வி . ராஜேந்திரன் 
73 . ஜெய்பெருமாள் 
74 . எஸ் . ராஜ்குமார் 
75 . ஏ.டி . ராஜேந்திரன் 
76 . கே .எம் . திருப்பதி 
77 . டி . பெருமாள் 
78 . எஸ் . செல்வம் 
79 . முருகன் 
80 . திருப்பதி 
81 . ஆர் . தங்கமணி 
82 . கே . சாமுடி 
83 . பி . ராஜேந்திரன் 
84 . என் . ராஜாமணி 
85 . ஜி . சேகர் 
86 . எம் . முருகன் 
87 . பி . லட்சுமணன் 
88 . ஜி . மணி 
89. ஆர் . வேலுமணி 
90 . ஆர் . மணி 
91 . ஆர் . கந்தசாமி 
92 . கே . கணேசன் 
93 . எஸ் . ஞானசேகரன் 


May 6 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


335 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினாக்கள் 


94 . பி . ஜெயபால் 
95 . கே . சேகர் 
96 . டி . ஆர் . கணேசன் 
97 . எஸ் . ஜனதா 
98 . பக்தவச்சலம் 
99 . ஆர் . முருகன் 
100 . ஆர் . சுந்தரம் 
101 . டி . தம்பியப்பன் 
102 . டி . மந்திரவாதி 
103 . ஆர் . சண்முகம் 
104 . எம் . ராஜமாணிக்கம் 
105 . ஜி . பெருமாள் 
106 . ஏ. எஸ் . அன்பழகன் 
107 . என் . வஜ்ஜிரம் 
108. செல்வராஜி 
109 . சி . சீனிவாசன் 
110 . கே . உலகன் 
111 . கே . ராமலிங்கம் 
112 . கே . சுப்பிரமணி 
113 . ஜி . ராஜேந்திரன் 
114 . எஸ் . மணி 
115 . ஏ . சென்றாயன் 
116 . ஜி . வேடி 
117 . எம் . கண்ணுபையன் 
118 . கே . சண்முகம் 
119 . ஆர் . வீரராகவன் 
120 . எம் . பழனிமுத்து 
121 . டி . ராஜேந்திரன் 


122 . பி . முருகன் 
123 . கே . விஜயன் 
124 . பி . திருநாவுக்கரசு 
125 . என் . ஜி . மணி 
126 . ஏ . ராஜேந்திரன் 
127 . என் . முருகன் 
128 . வி . பி . சந்திரசேகரன் 
129 . பி .சி . கண்ண ன் 
130 . பி . மணி 
131 . பி . ஜெயராமன் 
132 . வி . தேவன் 
133 . என் . சம்பத் 
134 . என் . தினகரன் 
135 . சி . ராவணன் 
136 . கே . சுந்தரேசன் 
137 . பி . தோட்டான் 
138 . ஆர் . வரதன் 
139 . ஏ . மணி 
140 . பி . அன்பு 
141 . ஏ . குழந்தைபையன் 
142 . வி . சுப்பிரமணி 
143 . டி . பாண்டியன் 
144 . ஜெயமணி 
145 . கே . ராணி 
146 . வி . தனம் 
147 . பி . சின்ன தாய் 
148 . பத்மா 
149 . டி . சுரேஷ் 


கோரிக்கை எண் 2 மற்றும் 3 

" மனுதாரர் தொழிற்சங்கத்தின் திரு . லோகேஸ்வரன் மற்றும் 
திரு . புருஷோத்தமன் ஆகிய தொழிலாளர்களை பணி நீக்கம் 
செய்த நிர்வாகத்தின் செயல் தொழிலாளர் விரோத போக்கு 
ஆகுமா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க " . 
கோரிக்கை எண் 61 

" தொழிற்சங்கத்தின் திருவாளர்கள் பி . சங்கரன் , 
கே . ஏழுமலையான் , எஸ் . கார்த்திகேயன் , கே . எம் . கோபு , 
ஜி . தங்கபாண்டியன் , வி . செல்வம் மற்றும் ஆறுமுகம் ஆகிய 
தொழிலாளர்கள் மீது நிர்வாகத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை 
தொழிலாளர் விரோத போக்கு ஆகுமா ? ஆம் எனில் , உரிய 
உத்தரவு பிறப்பிக்க " . 
கோரிக்கை எண் 18 

" ஆயுதபூஜை கிப்ட் மற்றும் மாதம்தோறுமான சினாக்ஸ் 
அலவன்ஸ் ரூ . 200 / - ஆகிய சலுகைகளை மற்ற சங்கத்தை 
சார்ந்த தொழிலாளர்களுக்கு மட்டும் வழங்கிவிட்டு மனுதாரர் 
தொழிற்சங்க தொழிலாளர்களுக்கு வழங்காத நிர்வாகத்தின் செயல் 
தொழிலாளர் விரோத போக்கு ஆகுமா ? ஆம் எனில் , உரிய 
உத்தரவு பிறப்பிக்க ” . 


உத்தவர் விரோத களுக்கு வா 


Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication . 
ஆக்ஸில்ஸ் இந்தியா லிமிடெட் , செய்யாறு கிளை . 


கோரிக்கை எண் 21 மற்றும் 23 

" தொழிற்சங்கம் அல்லது தொழிற்சங்க உறுப்பினர்கள் அளிக்கும் 
கடிதம் நிர்வாகத்தால் ஏற்கப்படுவதில்லை என்ற தொழிற்சங்கத்தின் 
புகார் தொழிலாளர் விரோத போக்கு ஆகுமா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்க ". 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (விழுப்புரம் ) 

லிமிடெட் , கடலூர் . 


[ அரசாணை ( டி ) எண் 141 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி2) த் துறை , 9 ஏப்ரல் 2015 , பங்குனி 26 , ஐய , திருவள்ளுவர் 
ஆண்டு - 2046 .) 
No . II (2 )/LE/215/2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ஆக்ஸில்ஸ் இந்தியா 
லிமிடெட் , செய்யாறு கிளை என்ற நிர்வாகத்திற்கும் , புதிய 
ஜனநாயகத் தொழிலாளர் முன்னணி ஆக்ஸில்ஸ் இந்தியா, 
செய்யாறு கிளை என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


[ அரசாணை ( டி ) எண் 144 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி2) த் துறை, 10 ஏப்ரல் 2015 , பங்குனி 27 , ஜய , திருவள்ளுவர் 
ஆண்டு - 2046 . ) 


No . II (2 )/LE / 216 / 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , (விழுப்புரம் ) லிமிடெட் , கடலூர் , என்ற 


336 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


நீர்த்து செய்ய வேடுப்பாக வழி 


நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் , ஆணை : எண் 52 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் 
கடலூர் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 

[ ந . வ .4(1)) த் துறை , 13 ஏப்ரல் 2015 . 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மனுதாரர் திருமதி லலிதாலட்சுமி நிர்வாக அறங்காவலர் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது திருமதி கண்ணம்மாள் கல்வி அறக்கட்டளை என்பவர் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

திருவண்ணாமலை மாவட்டம் , ஆரணி தனித்த உள்ளூர் 

திட்டக்குழுமம் /நகராட்சி , ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆரணி முழுமைத் 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய திட்டத்தில் ஆரணி நகராட்சி , வார்டு - E , பிளாக் - 19 , நகரளவு 
சட்டம் XIV / 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் வரம்பு எண் 24 - ஐ வணிகப்பகுதியாக அறிவிக்க கோரியதன் பேரில் , 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு நகர் ஊரமைப்பு இயக்குநர் , மேலே படிக்கப்பட்ட கடிதத்தில் , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கடலூர் இந்நிலப்பயன் மாற்றத்தினை கீழ்வரும் குறிப்புகளின் அடிப்படையில் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்து உரிய நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அரசுக்கு 
இதனால் ஆணையிடுகிறார் . 

அனுப்பியுள்ளார் . 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

2 . நகர் ஊரமைப்பு துணை இயக்குநர் ( பொ ), வேலூர் 

மண்டலம் கீழ்க்காண்பவற்றைத் தெரிவித்துள்ளார் . 
10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கடலூர் 

உத்தேச இடம் 29 - 1 - 2015 அன்று நேராய்வு 
தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

செய்யப்பட்டது . 

மனையிடத்திற்கு நிலையிலுள்ள மில்லர்ஸ் சாலை ( Millars 
இணைப்பு 

Road ) மனையின் வடபக்கம் 55 . 9 அடி மற்றும் 

தென்பக்கம் 57 . 6 அடி அகல தார்சாலை 
எழுவினா 

அணுகுசாலையாக அமைகிறது . 
திரு . வி . பன்னீர்செல்வம் , ஓட்டுநர் (பணி எண் 3555 ) 

மனையிடத்தின் சுற்றுச் சார்பு வரைபடம் பின்வருமாறு : 
என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை 1 வருட காலத்துக்கு 
நிரந்தரமாக ( with cumulative) தள்ளிவைத்தும் , இவரது தற்காலிக 

கிழக்கு : அணுகுசாலை அதனையடுத்து காலியிடம் 
வேலை நீக்க காலத்தை இவரின் விடுப்பு கணக்கில் தகுதியுள்ள மேற்கு : குடியிருப்பு மற்றும் ரைஸ்மில் அமைந்துள்ளது . 
நாட்களுக்கு விடுப்பாக வழங்கவும் உத்திரவிடப்பட்டதை 

வடக்கு : கூட்டுறவு அங்காடி குடோன் , Gas Godown 
இரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

மற்றும் 8 அடி அகல சந்து அதனையடுத்து 
நியாயம்தானா ? 

நிலையிலுள்ள ரைஸ்மில் 
ஆம் எனில் எவ்வகை நிவாரணம் ? 

தெற்கு : ரைஸ்மில் 

15 மீட்டர் சுற்றளவில் நீர் நிலைகள் ஓடை ஏதுமில்லை . 
குமார் ஜயந்த் , 

மனையிடத்தின் எல்லையிலிருந்து 90 மீட்டர் சுற்றளவில் 
அரசு செயலாளர் ( பொறுப்பு) . 

சுடுகாடு /இடுகாடு , 30 மீட்டருக்குள் இருப்புப் பாதை 

ஏதுமில்லை . 
வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 

300 மீட்டர் சுற்றளவில் கல்குவாரி மற்றும் 500 மீட்டர் 
தலைமைச் செயலகம் , 2015 , மே 6 . 

சுற்றளவில் கல் உடைக்கும் இடம் ஏதுமில்லை . 

வட்டாட்சியர் , ஆரணி அவர்களின் தடையின்மைச் 
No . || (2 )/HOU / 217/ 2015 . -- 

சான்று . 
[ நகர்ப்புற வளர்ச்சி - முழுமைத் திட்டம் - நிலப்பயன் 3 . மனுதாரர் திருமதி லலிதாலட்சுமி நிர்வாக அறங்காவலர் , 
மாற்றம் - மனுதாரர் திருமதி லலிதாலட்சுமி , சென்னை - 

திருமதி கண்ணம்மாள் கல்வி அறக்கட்டளை என்பவரின் 
திருவண்ணாமலை மாவட்டம் - ஆரணி தனித்த உள்ளூர் 

கோரிக்கையினை அரசு நன்கு ஆய்வு செய்து , நகர் ஊரமைப்பு 
திட்டக்குழுமம் /நகராட்சி - ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆரணி 

இயக்குநருடன் கலந்தாலோசித்து அன்னாருக்கு சொந்தமான 
முழுமைத் திட்டத்தில் ஆரணி நகராட்சி , வார்டு - E , பிளாக் - 19 , 

திருவண்ணாமலை மாவட்டம் , ஆரணி தனித்த உள்ளூர் 
நகரளவு எண் 24 - ஐ வணிகப்பகுதியாக அறிவித்து - ஆணை 

திட்டக்குழுமம் நகராட்சி , ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஆரணி முழுமைத் 
வெளியிடப்படுகிறது .] 

திட்டத்தில் ஆரணி நகராட்சி , வார்டு - E , பிளாக் - 19 , நகரளவு 

எண் 24 - ஐ வணிகப்பகுதியாக அறிவிக்க அரசு அனுமதித்து 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

ஆணையிடுகிறது . 
[ அரசாணை ( 2டி ) எண் 52 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி 

4 . நகர் ஊரமைப்பு இயக்குநர் அவர்கள் , நகர் ஊரமைப்புச் 
[ ந . வ . 4(1)) த் துறை, 13 ஏப்ரல் 2015 , பங்குனி 30 , ஜய , 

சட்டம் 1971 - க்குட்பட்டு இந்நிலப்பயன் மாற்றம் குறித்த 
திருவள்ளுவர் ஆண்டு - 2046. ) 

அறிவிக்கையினை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடவும் , இது 

தொடர்பான தக்க மேல் நடவடிக்கையினை எடுக்கவும் , 
படிக்கப்பட்டது : 

அறிவுறுத்தப்படுகிறார் . 
நகர் ஊரமைப்பு இயக்குநரின் கடித எண் . 2366/ 2015/ முதி1, 

(ஆளுரின் ஆணைப்படி ) 
நாள் 18 - 2 - 2015 . 

தர்மேந்திர பிரதாப் யாதவ் , 

அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAL 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


